கடவுளுக்கு முன்பாக 
ஞானியாக இருப்பது 
எப்படி 

பிறகு ஞானம்‌ எங்கிருந்து வருகிறது? 
புரிந்து கொள்ளும்‌ இடம்‌ எங்கே? 
மனிதனை நோக்கி: இதோ, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே ஞானம்‌; தீமையை விட்டு 
விலகுவதே புரிதல்‌. யோபு 28:20, 28 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌: அவருடைய 
கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும்‌ நல்‌ அறிவு உண்டு: 
அவருடைய துதி என்றென்றும்‌ நிலைத்திருக்கும்‌. சங்கீதம்‌ 111:10 
இருளை விட வெளிச்சம்‌ எவ்வளவு தூரம்‌ இருக்கிறதோ அந்தளவுக்கு 
ஞானம்‌ முட்டாள்தனத்தை மேன்மைப்படுத்துகிறது என்று நான்‌ 
கண்டேன்‌. பிரசங்கி 2:13 

நகரத்திலுள்ள பத்துப்‌ பராக்கிரமசாலிகளைவிட ஞானம்‌ ஞானிகளைப்‌ 
பலப்படுத்துகிறது. பிரசங்கி 7:19 

உங்களில்‌ ஒருவனுக்கு ஞானம்‌ குறைவு என்றால்‌, எல்லா 
மனுஷருக்கும்‌ தாராளமாகக்‌ கொடுக்கிறவனும்‌, 
கடிந்துகொள்ளாதவனுமான தேவனிடத்தில்‌ கேட்கக்கடவன்‌. அது 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. ஆனால்‌ அவர்‌ நம்பிக்கையுடன்‌ 
கேட்கட்டும்‌, ஒன்றும்‌ அசையாது. அலைகிறவன்‌ காற்றினால்‌ 
அலைக்கழிக்கப்படும்‌ கடலின்‌ அலையைப்‌ போன்றவன்‌. ஏனெனில்‌, 
ஆண்டவரிடமிருந்து எதையும்‌ பெறுவோம்‌ என்று அந்த மனிதன்‌ 
நினைக்க வேண்டாம்‌. இருமனம்‌ கொண்டவன்‌ தன்‌ வழிகளிலெல்லாம்‌ 
நிலையற்றவன்‌. ஜேம்ஸ்‌ 1:5-8 


உங்களில்‌ ஞானமும்‌ ஞானமும்‌ உள்ளவர்‌ யார்‌? ஒரு நல்ல 
உரையாடலின்‌ மூலம்‌ அவர்‌ ஞானத்தின்‌ சாந்தத்துடன்‌ தனது 
செயல்களை வெளிப்படுத்தட்டும்‌. ஆனால்‌ மேலிருந்து வரும்‌ ஞானம்‌ 
முதலில்‌ தூய்மையானதும்‌, பிறகு அமைதியானதும்‌, சாந்தமானதும்‌, 
உபசரிக்கப்படுவதற்கு எளிதானதும்‌, இரக்கமும்‌ நல்ல பலனும்‌ 
நிறைந்தது, பாரபட்சமின்றி, பாசாங்கு இல்லாதது. யாக்கோபு 3:13, 17 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே அறிவின்‌ ஆரம்பம்‌: மூடர்களோ 
ஞானத்தையும்‌ போதனையையும்‌ வெறுக்கிறார்கள்‌. நீதிமொழிகள்‌ 1:7 
ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனிதனும்‌, புத்தியைப்‌ பெறுகிறவனும்‌ 
பாக்கியவான்‌. நீதிமொழிகள்‌ 3:13 


என்‌ மகனே, நீ என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, என்‌ 
கட்டளைகளை உன்னிடத்தில்‌ மறைத்தால்‌; அதனால்‌ நீ உன்‌ செவியை 
ஞானத்திற்குச்‌ சாய்த்து, உன்‌ இருதயத்தைப்‌ புத்தியில்‌ வை; ஆம்‌, நீ 
அறிவின்‌ பின்‌ கூக்குரலிட்டு, அறிவுக்காக உன்‌ குரலை உயர்த்தினால்‌; 
நீ அவளை வெள்ளியைப்‌ போலத்‌ தேடினால்‌, மறைந்திருக்கும்‌ 
பொக்கிஷங்களைப்‌ போல அவளைத்‌ தேடினால்‌; அப்பொழுது நீ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதைப்‌ புரிந்துகொண்டு, தேவனை அறிகிற 
அறிவைக்‌ கண்டடைவாய்‌. கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌: 
அவருடைய வாயிலிருந்து அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌. அவர்‌ 
நீதிமான்களுக்கு நல்ல ஞானத்தை வைக்கிறார்‌: நேர்மையாக 
நடக்கிறவர்களுக்கு அவர்‌ கேடகம்‌. அவர்‌ நியாயத்தீர்ப்பின்‌ 
பாதைகளைக்‌ காத்து, தம்முடைய பரிசுத்தவான்களின்‌ வழியைக்‌ 
காக்கிறார்‌. அப்பொழுது நீ நீதியையும்‌, நியாயத்தையும்‌, நீதியையும்‌ 
புரிந்துகொள்வாய்‌; ஆம்‌, ஒவ்வொரு நல்ல பாதையும்‌. 

நீதிமொழிகள்‌ 2:1-9 

ஞானத்தைப்‌ பெறுங்கள்‌, புரிதலைப்‌ பெறுங்கள்‌: அதை 
மறந்துவிடாதீர்கள்‌; என்‌ வாயின்‌ வார்த்தைகளை விட்டு விலகவும்‌ 
இல்லை. அவளைக்‌ கைவிடாதே, அவள்‌ உன்னைக்‌ காப்பாள்‌: 
அவளை நேசி, அவள்‌ உன்னைக்‌ காப்பாள்‌. ஞானமே பிரதானம்‌; 
ஆதலால்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்‌; அவளை உயர்த்துங்கள்‌, அவள்‌ 
உன்னை உயர்த்துவாள்‌: நீ அவளைத்‌ தழுவும்போது அவள்‌ உன்னைப்‌ 
பெருமைப்படுத்துவாள்‌. அவள்‌ உன்‌ தலைக்கு கிருபையின்‌ 
அலங்காரத்தைக்‌ கொடுப்பாள்‌: மகிமையின்‌ கிரீடத்தை அவள்‌ 
உனக்குக்‌ கொடுப்பாள்‌. நீதிமொழிகள்‌ 4:5-9 

கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌: பரிசுத்தத்தைப்‌ 
பற்றிய அறிவே புத்திசாலித்தனம்‌. நீதிமொழிகள்‌ 9:10 


பெருமை வந்தால்‌ வெட்கம்‌ வரும்‌: தாழ்ந்தவர்களிடம்‌ ஞானம்‌ 
இருக்கும்‌. ஞானம்‌ இல்லாதவன்‌ தன்‌ அண்டை வீட்டாரை 
அசட்டை செய்கிறான்‌; நீதிமொழிகள்‌ 11:2, 12 

ஒருவன்‌ தன்‌ ஞானத்தின்படி புகழப்படுவான்‌; நீதிமொழிகள்‌ 12:8 
பெருமையினால்தான்‌ சச்சரவு வரும்‌: நீதிமொழிகள்‌ 13:10 
ஞானம்‌ இல்லாதவனுக்கு முட்டாள்தனம்‌ மகிழ்ச்சி; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே ஞானத்தின்‌ உபதேசம்‌; மரியாதைக்கு முன்‌ பணிவு 
உள்ளது. நீதிமொழிகள்‌ 15:21, 33 


தங்கத்தை விட ஞானம்‌ பெறுவது எவ்வளவு சிறந்தது! மற்றும்‌ 
வெள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டதை விட புரிந்து கொள்ள 
வேண்டும்‌! நீதிமொழிகள்‌ 16:16 

ஞானத்தைப்‌ பெறுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை நேசிக்கிறான்‌; 
நீதிமொழிகள்‌ 19:8 

உண்மையை வாங்கு, அதை விற்காதே; மேலும்‌ ஞானம்‌, 
அறிவுரை, மற்றும்‌ புரிதல்‌. நீதிமொழிகள்‌ 23:23 

ஞானத்தை விரும்புகிறவன்‌ தன்‌ தகப்பனைச்‌ 
சந்தோஷப்படுத்துகிறான்‌; நீதிமொழிகள்‌ 29:3 

தடியும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ ஞானத்தைத்‌ தரும்‌; 
நீதிமொழிகள்‌ 29:15 


